﻿231. நீங்கள் (உங்கள்) மனைவியருக்கு மணவிலக்கு அளித்துவிட்டால், அவர்கள் தமது (காத்திருப்புத்) தவணையின் இறுதியை அடைவதற்குள் அவர்களை முறைப்படி (மனைவியாகச்) சேர்த்துக்கொள்ளுங்கள். அல்லது நன்முறையில் அவர்களை விடுவித்துவிடுங்கள். அவர்களைத் துன்புறுத்தி வரம்பு மீறி நடப்பதற்காக அவர்களைத் தடுத்துவைக்காதீர்கள். அவ்வாறு செய்பவர் தமக்குத் தாமே அநீதியிழைத்துவிட்டார். அல்லாஹ் வின் வசனங்களைப் பரிகாசமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அல்லாஹ்  உங்களுக்கு வழங்கியுள்ள அருட்கொடையையும், அவன் உங்களுக்கு அறிவுரை வழங்குவதற்காக அருளியுள்ள வேதத்தையும், ஞானத்தையும் எண்ணிப்பாருங்கள். அல்லாஹ் வை அஞ்சுங்கள். அல்லாஹ்  அனைத்துப் பொருட்களையும் மிகவும் அறிந்தவன் என்பதைப் புரிந்துகொள்ளுங்கள்.
------------------------------------------------------------------
ஆண்கள் தம் மனைவியருக்கு மணவிலக்கு அளிக்கும்போது எவ்வாறு நடந்துகொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்  இந்த வசனத்தில் கட்டளையிடுகின்றான்.
ஒருவர் தம் மனைவிக்கு, அவளைத் திரும்ப அழைத்துக்கொள்வதற்கு வாய்ப்புள்ள அடிப்படையில் (ஒரு முறை அல்லது இரண்டு முறை) மணவிலக்கு அளித்தால், அவளது "இத்தா"க் காலம் முடியும் தறுவாயில் அவளுடன் மீண்டும் நல்ல முறையில் வாழவேண்டும் என்ற எண்ணத்தில் சாட்சியை ஏற்படுத்தி, அவளை முறைப்படி மனைவியாக்கிக்கொள்ள வேண்டும்.
அல்லது அவளது "இத்தா"க் காலம் முடியும்வரை அப்படியே விட்டுவிட்டு, அவளுக்கு விடுதலையளித்துத் தனது வீட்டிலிருந்து நல்ல முறையில் அவளை அனுப்பிவைக்க வேண்டும். அவளுக்குத் தொல்லைகள் தரவோ, அவளுடன் சர்ச்சையில் ஈடுபடவோ, அவளுக்கு எவ்விதத் தீங்களிக்கவோ கூடாது.

பெண்களின் வாழ்க்கையில் விளையாடாதீர்கள் 
--------------------------------------------
அடுத்து அல்லாஹ்  கூறுகின்றான்: அவர்களைத் துன்புறுத்தி வரம்புமீறி நடப்பதற்காக அவர்களைத் தடுத்துவைக்காதீர்கள்.
இப்னு அப்பாஸ் (ரலி), முஜாஹித் (ரஹ் ) ஆகியோர், (இந்த வசனம் குறித்து பின்வருமாறு) கூறுகிறார்கள்: ஒருவர் தம் மனைவியை விவாகரத்துச் செய்துவிட்டு, அவளது "இத்தா"க் காலம் முடியும் தறுவாயில் அவள் வேறொருவரை மணந்துகொள்ளக் கூடாது என்பதற்காக, அவளைத் துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அவளைத் திரும்ப அழைத்துக்கொள்வார்.
பின்னர் மீண்டும் அவளை விவாகரத்துச் செய்வார். அவளது "இத்தா"க் காலம் முடியும் தறுவாயில் "இத்தா"க் காலத்தை மேலும் நீட்டிப்பதற்காக மீண்டும் அவளுக்கு விவாகரத்து அளிப்பார். இவ்வாறு மனைவியைத் துன்புறுத்துவதற்கு இவ்வசனம் தடை விதிக்கின்றது.
மேலும், அவர்களை எச்சரிக்கும் வகையில், "அவ்வாறு செய்பவர் தமக்குத் தாமே அநீதியிழைத்துவிட்டார்" என்றும் இவ்வசனம் கூறுகின்றது. அதாவது அல்லாஹ் வின் கட்டளைக்கு மாறுசெய்ததன் மூலம் அவர் தமக்குத் தாமே அநீதியிழைத்துவிட்டார்.
பின்னர் அல்லாஹ்  கூறுகின்றான்: "அல்லாஹ் வின் வசனங்களைப் பரிகாசமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள்". தகுந்த காரணமின்றி மனைவியை விவாகரத்துச் செய்துவிட்டு, அவளது "இத்தா"க் காலத்தை நீட்டிப்பதற்காகத் திரும்ப அழைத்து, அவளைத் துன்புறுத்தும் கணவனையே இது குறிக்கிறது என மஸ்ரூக் (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்.
ஹசன் அல்பஸ்ரீ மற்றும் கத்தாதா (ரஹ் ) ஆகியோர் கூறுகிறார்கள்: சிலர் தங்கள் மனைவியை விவாகரத்துச் செய்துவிட்டு, விளையாட்டுக்காக அவ்வாறு செய்தேன் என்று கூறினர். அல்லது ஓர் அடிமையை விடுதலை செய்துவிட்டு, அல்லது ஒரு பெண்ணை மணமுடித்துவிட்டு, விளையாட்டுக்காக அவ்வாறு செய்தேன் என்று கூறினர். அப்போதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ்  அருளினான். எனவேதான், அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், விளையாட்டாக விவாகரத்து அளித்தாலும் அது நிகழ்ந்துவிடும் என்று கண்டிப்புடன் கூறியுள்ளார்கள்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: மூன்று விஷயங்களை விளையாட்டாகச் செய்தாலும் அவை வினையாகிவிடும்: 
1. திருமணம் 
2. விவாகரத்து 
3. விவாகரத்துச் செய்யப்பட்ட மனைவியை மீண்டும் அழைத்துக்கொள்வது.
அடுத்து அல்லாஹ்  கூறுகின்றான்: "அல்லாஹ்  உங்களுக்கு வழங்கியுள்ள அருட்கொடையை எண்ணிப்பாருங்கள்". அதாவது நேர்வழியையும் சான்றுகளையும் அளித்து அல்லாஹ்  தன் தூதரை உங்களிடம் அனுப்பி உங்கள்மீது அவன் அருள்புரிந்துள்ளதை எண்ணிப்பாருங்கள்.
"அவன் உங்களுக்கு அறிவுரை வழங்குவதற்காக" -அதாவது நல்லவற்றைச் செய்யும்படி ஏவி, தீயவற்றைத் தடுத்து, தடை செய்யப்பட்டவற்றைச் செய்யக் கூடாதென எச்சரிக்கை செய்வதற்காக- "அவன் உங்களுக்கு அருளியுள்ள வேதத்தையும் ஞானத்தையும் -அதாவது நபிவழியையும்- எண்ணிப்பாருங்கள்" என்று அல்லாஹ்  கூறுகின்றான்.
"மேலும் அல்லாஹ் வை அஞ்சுங்கள்." அதாவது நீங்கள் ஒன்றைச் செய்யும்போதும் விட்டுவிடும்போதும் அல்லாஹ் வை அஞ்சுங்கள்.
"அல்லாஹ்  அனைத்துப் பொருட்களையும் மிகவும் அறிந்தவன் என்பதைப் புரிந்துகொள்ளுங்கள்." அதாவது உங்களுடைய இரகசியமான நடவடிக்கைகள், வெளிப்படையான நடவடிக்கைகள் எவையாக இருந்தாலும் அவை அவன் அறிவிலிருந்து தப்பிவிடா. அவற்றுக்குரிய பலனை அவன் உங்களுக்கு வழங்குவான் என்பதைப் புரிந்துகொள்ளுங்கள்.
